1 ஏ Il 
தந்யாஷ்டகம்‌ 


தத்ஜ்ஞாநம்‌ ப்ரசமகரம்‌ யதிந்த்ரியாணாம்‌ 
தத்ஜ்னோயம்‌ யதுபநிஷத்ஸு நிஸ்சிதார்த்தம்‌ 

தே தந்யா புவி பரமார்த்த நிஸ்சிதேஹா: 
சேஷாஸ்து ப்ரமநிலயே பரிப்ரமந்தி ॥ 


புறக்‌ கரணங்களை அடக்க வல்லதே நல்லுணர்வாகும்‌. 
உபநிவூத்துக்களில்‌ ஆராய்ந்து முடிவாக்கப்பட்ட பரம்பொருளே 
ஜ்ஷோயம்‌ அறியத்‌ தக்கது. அப்பரம்பொருளில்‌ மட்டுமே 
முடிவாக முடிந்த நாட்டமுடையவர்களே புண்யசாலிகள்‌. மற்ற 
வரோ மயக்கமுற்று அலைபவர்கள்‌. 


ஆதெள விஜித்ய விஷயாந்‌ மதமோஹராக 
த்வேஷாதி சத்ருகண மாஹ்ருதயோக ராஜ்யா: 
ஜ்ஞாத்வா மதம்‌ ஸமனுபூய பராத்ம வித்யா 
காந்தாஸுகம்‌ வநக்ருஹே விசரந்தி தன்யா: ॥ 
5 


முதலில்‌ உலக விஷயங்களை வெல்வதோடு மதம்‌, 

மோஹம்‌, ராகம்‌, த்வேஷம்‌ முதலிய பகைவரையும்‌ வென்று 

யேர்கம்‌ - இியான ஸமாதி என்ற ராஜ்யத்தை தமதாக்கி, உபநிஷத்‌ 

இல்‌ கூறிய மதத்தை அறிந்து கொண்டு பரமாத்மஜ்ஞானம்‌ என்ற 

இனியாளின்‌ சுகத்தை அனுபவித்தபின்‌ காடு என்ற வீட்டில்‌ 

சஞ்சரிப்பர்‌ புண்யசாலிகள்‌ 
[)} 

we TE xfs 
ன்னர்‌ 

dle frei fave: 

gras Rory TST: 


த்யக்த்வா க்ருஹே ரதிமதோகதிஹேது பூதாம்‌ 
ஆத்மேச்சயா உபநிஷதர்த்த ரஸம்‌ பிபந்த: : 
வீதஸ்ப்ருஹா விஷயபோகபதே விரக்தா: 
தந்யா ஸ்சரந்தி விஜநேஷஃ விமுக்தஸங்கா: ॥ 


தாழ்மைக்கு காரணமான விஷயப்பற்றை வீட்டிலேயே 
விட்டுவிட்டு ஆத்ம வேட்கையுடன்‌ உபநிவூத்ில்‌ உரைத்த 
பரமாத்மானந்தத்தைப்‌ பருக, ஆசையகற்றி, விஷயங்களை 
அனுபவிக்கத்‌ தூண்டும்‌ அனைத்திலும்‌ வெறுப்பு கொண்டு 
பற்றை அறவே விட்டு தன்னந்தனியே புண்யவான்கள்‌ 
சஞ்சரிப்பர்‌. 


த்யக்த்வா மமாஹமிதி பந்கரேபதே த்வே 
மாநாவமாந ஸத்ருசா: ஸமதர்சிநஸ்ச | 

கர்தார மன்ய மவகம்ய ததர்பிதாநி 
குர்வந்தி கர்மபரிபாக பலாநி தந்யா:॥ 


*நான்‌' - 'எனது' என்ற இரண்டு சொற்கள்‌ ஸம்ஸார 
பந்தத்தை உண்டாக்குபவை. அவற்றை விட்டு மானம்‌ - அவ' 
மானம்‌, இரண்டிலும்‌ ஒருநிலை கொள்பவராய்‌, எல்லாம்‌ ஸமம்‌ 
என்று எண்ணுபவராய்‌, வேறு கர்தா உண்டென தெரிந்தபின்‌ 
அதன்‌ மூலம்‌ வந்த கர்ம வினைப்‌ பயனை செய்பவரே புண்ய 
சாலிகள்‌. 


த்யக்த்வைஷ்ணாத்ரய மவேசவித மோச்ஷமார்கா: 
பைசக்ஷாம்ருதேந பரிகல்பித தேஹ யாத்ரா:। 
ஜ்யோதி: பராத்பரதரம்‌ பரமாத்மஸம்ஜ்ஞம்‌ 
தந்யா த்விஜா ரஹஸி ஹ்ருத்ய வலோகயந்தி ॥ 
ஈஷணா - ஆசை - த்ரயத்தை விட்டொழித்து, மோக்ஷ 
மார்க்கத்தை தேமத்‌ தெரிந்து கொண்டபின்‌, பிசை என்ற அம்ரா 
தத்தை மட்டும்‌ அருந்தி அதன்‌ வழியே தேஹ யாத்ரை முடித்து, 
*பரமாதீமா' எனப்படும்‌ .பெருஞ்ஜோதியை ஹ்ருதயத்தில்‌ 
தனிமையில்‌ காண்பவரே புண்யசாலிகள்‌. 
[1] 
தப்பத்‌ 


வி ஏ 
ய்‌ ஏன ஏ என்கின்‌! 


oe FRY RR wee: H 
7 


நாஸந்த ஸந்ந ஸதஸந்ந மஹந்ந சாணு 
ந ஸ்த்ரீபுமான்‌ ந ச நபும்ஸகமேகபீஜம்‌ | 
யைர்ப்ரஹ்ம தத்ஸம முபாஸித மேகசித்தை: 
தந்யா விரேஜ-ரிதரே பவபாச பத்தா: ॥ 


ப்ரஹ்மம்‌ இல்லாததுமில்லை - இருப்பதுமில்லை. ஸத்‌ 
- அஸத்‌ என்றுமில்லை. மஹத்‌ என்றோ அணு என்றோ கூடப்‌ 
ப்ரஹமம்‌ இல்லை. பெண்ணும்‌ இல்லை. ஆணுமில்லை. நபும்‌ 
ஸகமும்‌ இல்லை. அத்தகைய பிரம்மத்தை ஒரேகுறிக்கோளுடன்‌ 
எவர்‌்கண்டனரோ அவரே புண்யசாலிகள்‌, மற்றவரோ ஸம்ஸார 
பாசத்தால்‌ கட்டுண்டு தவிப்பர்‌. 


[(/] 


அஜ்ஞான பங்க பரிமக்னம பேதஸாரம்‌ 
து:காலயம்‌ மரணஜன்ம ஜராவஸக்தம்‌ 

ஸம்ஸார பந்தன மநித்ய மவேக்ஷ்ய தன்யா: 
ஜ்ஞாஸிநா ததவசீர்ய விநிஸ்சயந்தி ॥ 


அஜ்ஞானமாகிய சகதியில்‌ ஆழ்த்துவதும்‌, றெப்பு ஏது 
மில்லாததும்‌, துன்பத்இன்‌ இருப்பிடமாயும்‌, பிறப்பு - இறப்பு - 
முதுமை இவற்றுடன்‌ உறவு கொண்டதும்‌ ஆகிய ஸம்ஸாரம்‌ 
என்ற சிறை நேர்மையற்றது எனக்‌ கண்டு புண்யவான்கள்‌ 
ஜ்ஞானம்‌ என்ற வாளால்‌ அதை வெட்டி வீழ்த்தி தீர்வு காண்‌ 
கின்றனர்‌. 


சாந்தை ரநன்யமதி பிர்மது ரஸ்வபாவை: 
ஏகத்வநிஸ்சிதமனோபிரபேத மோஹை:। 

ஸாகம்‌ வநேஷஃ விதிதாத்ம பதஸ்வரூபை: 
தத்வஸ்து ஸம்யகநிசம்‌ விம்ருசந்தி தந்யா: ॥ 


'பூண்யசாலிகள்‌, அமைதி கொண்டவரும்‌, வேறெதிலும்‌ 
மனது வைக்காமல்‌ 'ஒன்றே' என்ற நிலை கொண்டவரும்‌, 
இனியஸ்வபாவமுடையவரும்‌,மோஹமற்றவர்களும்‌, "ஆத்மா 
என்றால்‌ என்ன “ எது அதன்‌ சொரூபம்‌ - என்றறிந்த மஹான்‌ 
களோடு சேர்ந்து காட்டில்‌ அந்த பேருண்மை வஸ்துவை 
ஆராய்கின்றனர்‌. 


'தன்யாஷ்டகம்‌ முற்றுப்‌ பெறுறெது 


w 


